NOVEMBER/DECEMBER 2023 


CSTA66/BSTA66 — தகவல்‌ தொடர்பியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


கி 
34 
குதி அ--(10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும்‌. 
11 மக்கற்‌ தகவல்‌ தொடர்பு பற்றிக்‌ கூறுக. 

2. Communication - தமிழாக்கம்‌ தருக. 

9. பதிப்புரிமைச்‌ சட்டம்‌ பற்றி எழுதுக. 

4. தமிழ்நாட்டில்‌ உற்ற தகவல்‌ நிறுவனம்‌ பற்றிக்‌ கூறுக. 
5. வானொலி எந்த நாட்டில்‌ தோன்றியது? 

6. தொலைக்காட்சியின்‌ பயன்‌ யாது? 

7. செய்தி படங்கள்‌ பற்றி எழுதுக. 

8. இணையம்‌ - குறிப்பு வரைக. 

9. விளம்பரம்‌ - சொற்பொருள்‌ விளக்கம்‌ தருக. 

10. தாது விளம்பரம்‌ என்பது என்ன? 


3907 


101. 


12. 


13. 


14. 


15. 


பகுதி ஆ--6% 5 - 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
(அ) தகவல்‌ தொடர்பியலின்‌ இன்றைய நிலை யாது? 
(அல்லது) 
(ஆ) தகவல்‌ தொடர்பு சாதனங்கள்‌ பற்றி எழுதுக. 
(அ) இன்றைய தமிழ்‌ நாளிதழ்‌ முக்கியத்துவம்‌ பற்றி 
எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) வார மாத இதழ்கள்‌ குறித்து விவரிக்க. 
(அ) வானொலி நாடகம்‌ பற்றி விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) வானொலியின்‌ அவசியம்‌ குறித்து விரித்து எழுதுக. 
(அ) திரைப்படத்‌ துறையின்‌ வளர்ச்சி நிலைக்‌ குறித்து 
விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) தேசிய திரைப்பட மேம்பாட்டு நிறுவனத்தின்‌ பயன்‌ 
யாது? விவரிக்க. 
(அ) .விளம்பரத்தின்‌ நோக்கம்‌ குறித்துக்‌ கட்டுரைக்க. 


(அல்லது) 


விளம்பர உத்திகள்‌ குறித்து விவரிக்க. 
2 3907 


(ஆ 


பகுதி இ-— (3 % 10 - 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடை எழுதுக. 


16. 


செய்தி நிறுவனம்‌ ஆற்றி வரும்‌ பணிக்‌ குறித்து விவரி 
விளம்பரம்‌ மூலம்‌ வருவாய்‌ வரும்‌ வழிக்‌ குறித்துக்‌ 
கட்டுரை எழுதுக. 


இந்திய 
விவரிக்க. 


கிராமங்களில்‌ ஒலிப்பரப்பு முறை யாது? 


தொலைக்காட்சியின்‌ நன்மைத்‌ தீமைகளை எடுத்துரைக்க 


விளம்பரத்தின்‌ தொழில்‌ நிறுவனங்கள்‌ 
செலுத்துவது ஏன்‌? என்பதை விளக்குக. 


கவனம்‌ 


3 3907 


